தபா. கழக வெளியீடு--௧௧, 


2 இல்லப்பெயர்‌ அகரவரிசை 


இல்லப்பெயர்களத்‌ 
தமிழில்‌ அமைக்கத்‌ துணைபுரிவது 


(216௦ INO: 192 2, 


இ 


க. செந்தமிழ்ப்பெயர்‌ வரிசை 
௨. பிறமொழிப்பெயர்‌ வரிசை 


இடைக்கு மிடம்‌: 
திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவ சித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகம்‌, லிமிடெட்‌ 
திருநெல்வேலி & சென்னை 
யதிவு செய்தது] ஏப்பிரல்‌ ௧௧௪௮ [விலை அணா 3 


முதற்‌ பதிப்பு! பங்குணி நி. ஆ. ௧௬௭௯௬ 


முன்னுரை 
* பலன்‌ * * மண்டல்‌ ” முதலியன 
இனியேனும்‌ தமிழகத்தில்‌ 
பயிலா வண்ணம்‌ 
அவண்‌ சென்று முழங்கிடுவீர்‌ ! பாரதிதாசன்‌. 

தமிழ்‌ சாட்டில்‌ இல்லங்கட்ரு இடப்பெற்றிரு£ற பெயர்களை 
யெல்லாம்‌ ஒருவாறதொருச்து இதன்கண்‌ அகரவரிசையில்‌ அச்ட்‌ 
டிருக்னெறோம்‌. அலையெல்லாம்‌ சமிழிலக்யெங்களில்‌ இல்லாத பிற 
மொழிப்‌ பெமர்சனாகவே இருக்கின்றன. அப்பெயர்களும்‌ பெரும்‌ 
பான்மை ஆங்லெத்திலேயே பொறிக்கப்பெற்றிருக்ன்றன. சென்னை 
முழுவதும்‌ அற்றியநில்‌ அப்பர்‌ நிலையம்‌, முருகனருள்‌, வெனகம்‌, 
கடலகம்‌, இருவருளகம்‌, இருவாங்கம்‌ என்ற ஐச்‌ சாறு தமிழ்ப்‌ 
பெயர்களே காணப்படுகின்றன. 

அகம்‌, அரங்கம்‌, இடம்‌, இல்லம்‌, குடில்‌, நிலையம்‌, மனை, மாடம்‌, 
வீடு, மாளிகை, சாட்ரி, முசம்‌, அடி, தோட்டம்‌, பூங்கா, என்னும்‌ 
அய தமிழ்ச்‌ சொற்களிருக்க ஆஸ்ரமம்‌, ஆலயா, ராகம்‌, சாதன்‌, 
தாமம்‌, கிகேதனம்‌, நிவாஸ்‌, பவன்‌, பவனம்‌, பாக்‌, மந்திர்‌, மந்திரம்‌, 
வாஸ்‌, விஹார்‌, விலாஸ்‌, விலாஸம்‌, வில்லா, ரங்கம்‌, காட்டேஜ்‌, 
லாட்ஜ்‌, ஹவுஸ்‌, ஹோம்‌ , மேன்ஷன்‌, வியூ, கார்டன்ஸ்‌ பார்க்‌ 
என்ற பிறமொழிச்‌ சொற்களை ஈற்றிந்‌ கொண்ட இல்லப்‌ 
பெயர்களே யாண்டுங்‌ காணப்பெறுகின்றன. ° 

தமிழ்‌ மக்கள்‌ தமிழுணர்ச்சியற்‌ நிரா்தமையால்‌ அவர்களின்‌ 
பெயர்களும்‌, லெ ஊர்ப்‌ பெயர்களும்‌, திருக்கோயில்களில்‌ இறைவன்‌ 
இறைவியர்‌ பெயர்களும்‌ பிறமொழியில்‌ மொழிபெயர்க்கப்பெற்று 
வழங்கலாயின. ்‌ 

ஆனால்‌ தமிழுணர்ச்‌எ பெருவெரும்‌ இர்காளில்‌ இனிமேலும்‌ 
அப்‌ பிறமொழிப்‌ பெயர்களையே அமைப்பின்‌ தமிழ்‌ மக்கள்‌ உலகவர்‌ 
முன்‌ என்னி சகைச்கப்படுவர்‌ என்பது திண்ணம்‌. 

எனவே, இனித்‌ தங்கள்‌ குழர்சைகட்குத்‌ தாய தமிழ்ப்பெயர்‌ 
களை வைப்பதோடு தங்கள்‌ இல்லங்கட்குத்‌ தாய தமிழ்ப்பெயர்களை 
அமைக்குமாலம்‌, இதவரை இல்லங்கட்குப்‌ பெயர்‌ அமைக்காத 
வர்கள்‌ உடனே இக்நூற்பட்டியிலிருக்‌து தங்கட்கு விருப்பமான ஒரு 
தயதமிழ்ப்‌ பெயரை எழுதி வழங்குமாறும்‌ வேண்டுசன்றோம்‌. 


தமிழ்ப்‌ பாதுகாப்புக்‌ கழகத்தார்‌. 


தமிழர்‌ இல்லங்கட்கு 
வைத்து வழங்குதற்கேற்ற 
செந்தமிழ்ப்பெயர்‌ வரிசை 
*ஒஒஓஒஓஒஒஓ 


[இதனடியிற்‌ சண்ட செர்தமிழ்ப்பெயர்கள்‌ காணற்கும்‌ 
கருதற்கும்‌ ஒதற்கும்‌ எவ்வளவு இனிமையா யிருக்கின்றன ! 
மேலும்‌, அவை பழந்தமிழர்‌ வரலாற்றையும்‌ மாகரிகத்‌ 
தையும்‌ விளக்கி ஈம்மையும்‌ அவ்வுயர்மிலை யெய்தி வாழச்‌ 
தாண்டுன்றன அல்லவா ? இங்கன மிருக்ச ஐயகோ ! 
இதுகாறும்‌ பிறமொழிப்பித்துக்கொண்டு சண்கெட்டும்‌ 
கருத்தழிர்‌ தம்‌ வாயடைத்தும்‌ வாழ்ந்தோமே என 
எண்ணும்போது நெஞ்சு அடிக்ன்றதே! எனவே, 
கீழ்க்‌ காணும்‌ செர்தமிழ்ப்பெயர்களைத்‌ தனியாகவோ 
அல்லது அப்பர்‌ என்ற பெயரோடு இணைத்திராப்பஅபோல்‌ 
வீட்டுக்குரிய சொற்களை அவற்றோ இணைத்தோ இல்லப்‌ 
பெயர்களை ௮மைத்துக்கொள்வது நன்றாகும்‌. ] 


அகத்திணை அப்பர்‌ மனை அருமணி 
அஞ்சல்‌ அப்பர்‌ மாடம்‌ அருமை 
அடியார்க்கு ஈல்லார்‌ அப்பர்‌ மாளிகை அருவிக்காட்டி 
அடியேன்‌ அப்பர்‌ வீடு அருளகம்‌ 
அடைக்கலம்‌ அமைதி அருளுரு 
அணிகலம்‌ அம்பலம்‌ அழகு 
அணியன்‌ அம்மானை அழகுமலை 
அண்ணல்‌ அம்மை J அறநெறி 
அண்ணாமலை அம்மையப்பர்‌ அறம்‌ வளர்‌ 
அரந்தண்மை ௮7௬ அறவன்‌ 
அப்பர்‌ அகம்‌ அரண்மனை அறிவு 
அப்பர்‌ அரங்கம்‌ அருங்கலம்‌ அனிச்சம்‌ 
அப்பர்‌ இல்லம்‌ அருட்சுடர்‌ அன்பகம்‌ 
அப்பர்‌ குடில்‌ அருட்பா அன்பழகு 


அப்பர்‌ நிலையம்‌ அருண்மொழி அன்புமுடி 


2 இல்லப்பெயர்‌ அகர வரிசை 


அன்பே கடவுள்‌ 


அன்பே சிவம்‌ 
அன்னை 
ஆக்கம்‌ 
அழடலிான்‌ 


அடுதுறை 


ஆட்கொண்டார்‌ 


ஆணிப்பொன்‌ 
ஆண்டகை 
ஆண்டவர்‌ 
ஆண்டான்‌ 
ஆரமுது 
ஆலங்காடு 
ஆலக்‌ அறை 


ஆலமர்‌ கடவுள்‌ 
ஆலமர்‌ செல்வன்‌ 


ஆவடுதுறை 
அமி 
அழ்வார்‌ 


ஆளுடையடி கள்‌ 
ஆளுடையக ம்பி 
அளுடையபிள்ளை 


ஆளுடையாசு 
ஆள்வினை 
ஆனமுகம்‌ 
ஆற்றங்கரை 
ஆற்றுப்படை 
ஆனைக்கா 
ஆனைமுகன்‌ 
இசையமுது 
இசையாசு 
இடைமரஞா அ * 
இனையிலி 


இயற்கை 


இயற்றமிழ்‌ 
இல்லறம்‌ 
இளங்கோ 


இளஞ்செழியன்‌ 


இளமுருகு 
இளவரசு 
இளவமஞகு 
இளவேனில்‌ 


இளையபிள்ளையார்‌ 


இறையடி. 
இறையனார்‌ 
இறைவனடி 
இனிமை 
இனியன்‌ 
இன்பம்‌ 
இன்பத்தமிழ்‌ 
இன்னமு 
இன்னிசை 
இன்னிலை 


உடைமை 


உண்மைவிளக்கம்‌ 


உமையாள்‌ 
உயர்ச்சி 


உயிர்க்குயிர்‌ 


்‌ உவகை 


உள்ளொளி 
ஊருணி 
எங்கோன்‌ 
எம்பெருமாள்‌ 
எம்பெருமான்‌ 
எம்மான்‌ 


எ 
எழில்‌ 
எரி 


ஏரிக்கரை 
ஏரிமுகம்‌ 
ஏலாதி 
எழுலஞு 
ஜங்குஅ நா ஹு 
ஐந்தருவி 
ஜர்‌ இணை 
ஐயாறு 
ஒண்சுடர்‌ 
ஒண்டமிழ்‌ 
ஓப்பனை 
ஓப்பிலான்‌ 
ஓப்பு ரவு 
ஒருசொல்‌ 
ஸி 

தன்ம 
ஒளவை 
கடவுளகுள்‌ 
கடலகம்‌ 
கடற்கரை 
கடற்காட்டி 
கண்ணகி 
கண்ணன்‌ 
கண்ணாளன்‌ 
கண்ணுதல்‌ 
கண்ணோட்டம்‌ 
லவ்‌ 
கதிரவன்‌ 
கதிரைமலை 
கதிரைவேல்‌ 
கதிர்முகம்‌ 
கப்பல்‌ 
கம்பர்‌ 


கயற்கண்ணி 


கரந்தை 
கரும்பு 
கருவை 
கலிக்தொகை 
கலைக்கெதக்தி 
கலைச்செல்வி 
கலைமடந்தை 
கலையழகு 
கல்வி நிலையம்‌ 
கழகம்‌ 
கழுக்குன்றம்‌ 
களிற்றியானை 
கற்கண்டு 
BAO] 
கற்பகம்‌ 
சந்த 
கன்னல்‌ 
காஞ்சி 
காட்சி 
காட்டுப்பள்ளி 
காந்தள்‌ 
காவிரி 

கிழக்‌ கம்‌ 
னை குழு 
கிளிக்கண்ணி 


குடகம்‌ 


குவளைக்‌ கண்ணி 
குழகன்‌ 
குழந்தை 
குழைக்கா கன்‌ 
குளக்கரை 
குளக்காட்சி 
குளமுகம்‌ 
குறவஞ்சி. 
குறளகுடி.ல்‌ 
குறிச்சி 
குறிஞ்சி 
குறுந்தொகை 
குறுமுனி 
குறைவிலாமிறை 
குன்றம்‌ 
கடட 

கூடல்‌ 

கூவல்‌ 

கேடிலி 
கேணி 
கேண்மை 
கைந்நிலை 
கொடிக்கவி 
கொடுமுடி 
கொடை 
கொற்கை 
கொன்றை 
கோடிகா 
கோடை 
கோட்டம்‌ : 
கோத்தும்பி 
கோபுரம்‌ 
கோமதி 


கோமான்‌ 


செர்தமிழ்ப்பெயர்‌ வரிசை 


கோயில்‌ 
கோலக்கா 
கோவலன்‌ 


கோவை 


கோழம்பம்‌ 
கே ரளிலி 
சர்கனம்‌ 
சாரல்‌ 

சால்பு 
சித்தியார்‌ 

திர்‌ காமணி 
சிராப்பள்ளி 
சிலப்பதிகாரம்‌ 
சிலம்பு 
சிவகுரு 
சிவக்கொழுர்.து 
சிவஞானம்‌ 
சிவபுரம்‌ 
சிவபெருமான்‌ 
சிவப்பேறு 
வெமலை 
சிவமுதல்‌ 
சிவம்‌ 
திவனகம்‌ 
சிவனடி 
சிவனடி.யான்‌ 
சிவனருள்‌ 
சிறுகுடில்‌ 
சிறுவீடு 
சிற்றம்பலம்‌ 
சிராளன்‌ 
சிர்காழி 
சீர்மை 


சீறியாழ்‌ 


ட்ட இல்லப்பெயர்‌ அகரவரிசை 


சுரங்கம்‌ 
வடி 
ரூடாம ணி 
சூளாமணி 


செங்குட்வென்‌ 


செங்கோட்டியாழ்‌ 


செங்கோல்‌ 
செங்கோன்மை 
செந்தமிழ்‌ 
செர்தாமரை 
செந்தில்‌ 
செப்பறை 
செம்பியன்‌... 
செம்பொருள்‌ 


செம்பொன்பள்ளி 


செம்மனம்‌ 
செம்மேனி 
செம்மை 
செல்வம்‌ 
செல்வாங்கம்‌ 
செல்லி 
செவ்வழி 
செவ்வாய்‌ 
செவ்வி 
செவ்வேள்‌ 
செழியன்‌ 
செழுஞ்சுடர்‌ 
செழும்பொழில்‌ 
சேக்கிழார்‌ 


சோலை 
சோழன்‌ 
சோற்றுத்துறை 


ஞாயிறு 


ஞாலம்‌ 

குஞ்சை 

கணிகை 
தண்டமிழ்‌ 

சண்‌ டளி 
கண்ணக்‌ துறை 
தண்ணளி 
தமிழகம்‌ 
தமிழின்பம்‌ 
சுமிழ்ச்‌ குடில்‌ 
தமிழ்ச்‌ சோலை 
தமிழ்ப்‌ பண்ணை 
தமிழ்ப்‌ பொழில்‌ 
தமிழ்மணி 
தமிழ்மறை 
தலைமை _ 
தவமணி 
தாமரை 
தாமரைச்செல்வி 
தாமரையினாள்‌ 
தாழம்பூ 
தாயுமானவர்‌ 
தாய்‌ 

தாளம்‌ 
தாளாண்மை 


திருக்காட்சி 
திருக்களிற்றுப்படி 


இரு ச்‌ கணி 


திருநீறு 
திருப்பனந்தாள்‌ 
திருப்பணி 
இருப்பதி 
திருப்பாற்கடல்‌ : 
திருப்புகழ்‌ 
திருமகள்‌ 
திருமடந்தை 
திருமடல்‌ 
இரு மணி 
திருமலை 
திருமறை 
இருமாமணி 


செர்தமிழ்ப்பெயர்‌ வரிசை 


. இருவளர்‌ 
திருவள்ளுவர்‌ 
திருவாசகம்‌ 
திருவாய்மொழி 
திருவிடம்‌ 
திருவிளக்கு 
திருவுரு 
திருவுறை 
ருவேங்கடம்‌ 
தில்லை. 
தில்லையம்பலம்‌ 


தெய்வநூல்‌ 
தெய்வப்புலவர்‌ 
தெய்வயானை 
தெற்குமுகம்‌ 
தென்குமரி 
தென்முகம்‌ 
தென்றல்‌... 
தென்னந்தோப்பு 
தென்னரங்கம்‌ ' 
தேமாங்கனி 
தேம்பாவணி 
தேரடி 

தேவமணி 

தேவர்‌ 

தேவர்‌ குறள்‌ 


சேவாரம்‌ 
தேனடை 
தேனருவி 
தேனார்பொழில்‌ 
தேனி 

அறக்கம்‌ 
தையல்பாகம்‌ 
தொண்டன்‌ 
தொண்டு 
தொல்காப்பியம்‌ 
தொல்புகழ்‌ 
தொன்மை 
தோட்டம்‌ 
தோப்பு 

ஈங்கை 

நக்கீரன்‌ 
நச்சினார்க்கனியன்‌ 
ஈம்பி 
நம்பெருமாள்‌ 
நம்மாழ்வார்‌ 
ஈல்லகம்‌ 
ஈல்லசிவன்‌ 
ஈல்லந்‌ துவனார்‌ 
நல்லம்‌ 
நல்லறம்‌ 
ஈல்லாசிரியன்‌ 
நல்லாப்பிள்ளை 
ஈல்லிசை 
ஈல்வழி 
நல்வினை 


நள்ளாறு 


ட நறுந்தொசை 
நறுமணம்‌ 


நற்றமிழ்‌ 


நற்றவம்‌ 
ஈற்றிணை 
ஈற்றுணே 
ஈனிபள்ளி 
நன்மை 
ஈன்றுடையான்‌ 
ஈன்னிலம்‌ 
நன்னெறி 
நாமகள்‌ 
நாயகம்‌ 
காயனார்‌ 
நாலடியார்‌ 
நாலாயிரம்‌ 
நாவரசு 
நாவாய்‌ 

கான்‌ மணி 
ஈான்முகன்‌ 
நித்திலக்‌ கோவை 
நிலமடர்தை 
நிலா. 


்‌ நிலாமணி 


நிலாமுற்றம்‌ 
நின்றையூர்‌ 
நீலமலை 
ரெஞ்சுவிடுதூ.த 
நெடுநல்வாடை 
நெய்தல்‌ 
நெய்த்தானம்‌ 
நெல்லை 
நெல்வாயில்‌ 
நெல்வேலி 
நேரிசை 
நோன்பு 


பகலவன்‌ 


6 இல்லப்பெயர்‌ அகரவரிசை 


பகவன்‌ 
பசழிக்கூத்தர்‌ 
பசுமை 
ப௱ம்பொன்‌ 
பச்சை 
பட்டினப்பாலை 
பட்டினம்‌ 
பண்பகம்‌ 
பத்துப்பாட்டு 
பயன்மாம்‌ 
பாங்குன்றம்‌ 
பாவை 
பரிசில்‌ 
பரிபாடல்‌ 
பரிமேலழகர்‌ 
பலாத்தோப்பு 


பழமொழி 


பன்னிருகை 
பாகம்‌ பிரியாள்‌ 
பாடினி 
யாணன்‌ 
பாண்டியர்‌ 
பாரி அன்‌ ர 43 


யால, 


பால்‌ 
பாவை 
ச்‌ 

பிள்ளையார்‌ 
பிறைசூடி. 
பீடுடையான்‌ 
புகலிடம்‌ 
புகழேந்தி 
புகழ்த்‌ துணை 
புகழ்மாலை 
[துமை 
புண்ணியம்‌ 
புலவாகம்‌ 
புறத்திணை 
புனிதவதி 
புன்னசை 
பூங்கா 
பூங்காமுகம்‌ 
பூங்காவனம்‌ 
மூங்குடி. 
ஜங்குழல்‌ 
பூங்கொடி. 
பூஞ்சோலை 
பூர்தமிழ்‌ 
பூர்‌. துணர்‌ 

. பூந்துருத்தி 
பூர்‌ே காட்டம்‌ 
பூமகள்‌ 
பூம்பாவை 
பூம்புகார்‌ 
பூம்பொழில்‌ 

வணம்‌ 
- பெட்டகம்‌ 


.... பெண்ணாகடம்‌ 


பெண்ணை 
பெம்மான்‌ 
பெரியதம்பி 
பெரியகாயகி 
பெருக்கம்‌ 
பெருகாவலர்‌ 
பெழுக்சுகை 
பெருர்‌ே சுவி 
பெருமான்‌ 
பேரம்பலம்‌ 
பேரருள்‌ 
பேரியாழ்‌ 
பேரின்பம்‌ 
பேசெயில்‌ 
பேறு 
பைங்கிளி 
பைஞ்ஞ்‌ லி 
பைந்தமிழ்‌ 
பைம்பொழில்‌ 
பைம்பொன்‌ 
பொதிகை 
பொய்யாமொழி 
பொருநை 
பொ ழில்‌ 
பொறுமை 
பொறை 
பொற்றாளம்‌ 
பொற்றொடி 
பொன்‌ 
பொன்மலை 
பொன்னம்பலம்‌ 
யொன்னரங்கம்‌ 


பொன்னி 


மகிழ்ஈன்‌ 


செந்தமிழ்ப்பெயர்‌ வரிசை 


மஇழடி 
.ம்‌இழ்ச்சி 
மடிழ்கன்‌ 
மங்கலம்‌ 

£ மங்கலக்குடி 
மங்கைபறங்கள்‌ 
மங்கைபாகன்‌ 
மங்கையாக்காசி 
மடந்தை 
மணக்குடவர்‌ 
மணஞ்சேரி 
மணம்‌ 
மணவழகு 
மணவாளன்‌ 
மணிக்கொடி 
மணிமங்கலம்‌ 
மணிமலர்‌ 
மணிமன்றம்‌ 


மணிமாலை 


மணிமிடைபவளம்‌ 


மணிமேகலை 
மணிமொழி 
மண்டபம்‌ 
மணியரசு 
மயிலகம்‌..- 
மயிலாடுதுறை 
மயிலூர்தி 
மயிலை 
மரச்செறிவு 
மருகல்‌ 
மருதம்‌ 
மருந்து 
மலர்ச்சி 
மலைக்‌ காட்சி 


மலைப௫கடாம்‌ 
மலையடி. 
மல்லிகை 
மழபாடி 
மறைக்காடு 
மறைமலை 
மறைமொழி 
மன்னார்குடி. 
மாசிலாமணி 
மாணடி. 
மாணிக்கம்‌ 
மாதரசி 
மாதினியார்‌ 
மாநிலம்‌ 
மாந்தோப்பு 
மாரிவாயில்‌ 
மாளிகை 
மின்னல்‌ 
மின்னொளி 
முகில்‌ 
முக்கடி 
முக்கூடல்‌ 
முதல்வர்‌ 
முதுகுன்றம்‌ 
முதுமொழி 
முக்கில்‌ 
முத்தரங்கம்‌ 
முத்து 
முத்துச்சிவன்‌ 
முத்துச்சிவிகை 
முத்துமாலை 


முத்துவேல்‌ 


முத்தொள்ளாயிரம்‌ 
முந்நீர்‌ 


முப்பால்‌ 
மும்மை 
முருகவேள்‌ 
முருகனகம்‌ 
மூடு என்டு. 
முருகனமுளா 
முருகு 
முல்‌ 
முல்லைக்கொடி. 
முல்லைவாயில்‌ 
முழவு 
முனிவர்‌ 
மூலன்‌ 
மூதுரை 
மூவருலா 
மூவேந்தர்‌ 
மெய்கண்டான்‌ 
மெய்ப்பொருள்‌ 
மெய்ம்மை 
மெய்யறம்‌ 
மெய்யறிவு 
மேற்குமுகம்‌ 
யாப்பு 

யாழ்‌ 
வகுத்தான்‌ 
வடக்குமுகம்‌ 
வடபழனி 
வடபெண்ணை 
வடமலை 
வடவேங்கடம்‌ 
வடி.வழகி 
வடிவு 
வடிவேல்‌ 
வணக்கம்‌ 


8 


வண்டமிழ்‌ 
வண்டு 
வண்ணக்கிளி 
வண்மை 
வயலகம்‌. 
வயிரமரி 
வயிரம்‌ 
வலஞ்‌ ஈழி 
வலிவலம்‌ 
வழிகாட்டி. 
வழுதி 
வளம்‌ 
வளவண்‌ 
வளர்பிறை 
வளர்மனை 
வளிவளம்‌ 
வளையாபதி 
வள்ளலார்‌ 
வள்ள ஸ்‌ 
வள்ளி 
வள்ளுவர்‌ 
வனப்பு 
வாகையடி. 


வாடா விளக்கு 
வாணிகம்‌ 


வாயுறைவாழ்க்து 


வாய்மை 
வாலறிவன்‌ 
வாழ்க்கை 
வாழ்வாக 
வாழ்வு 
வானகம்‌ 
வானவில்‌ 
வானூர்தி 
விசும்பு 
விடிவெள்ளி 
விண்ணகம்‌ 
வியனுலகு 
வியாழன்‌ 
விழுப்பம்‌ 
விளக்‌ 
அக்னி 
வீடு 

வீணை 


வீ ழிமி முலை 
வெட்சி 


ஸு 


செந்தமிழ்‌ வாழ்க! 


இல்லப்பெயர்‌ அகரவரிசை 


வெண்காடு 
வெண்ணிலா 
வெண்ணெய்‌ 
வெண்பிறை 
வெல்க 
வெள்‌ ளி 
வெள்ளிமலை 
வெறுக்கை 
வெற்பன்‌ 
வெற்றி 
வெற்றிவேல்‌ 
வென்றிமாலை 
வேங்கடம்‌ 
வேட்களம்‌ 
வேந்தன்‌ 
வேம்பு 


- வேய்ங்குழல்‌ 


வேல்‌ 
வேளாண்மை 
வைகல்‌ 
வைகறை 
வைகை 
வையசம்‌ 


தமிழ்நாட்டு இல்லங்கட்கு 
வைக்சுப்‌ பெற்றுள்ள 
மொழிப்‌ பெயர்‌ வரிசை 
©0400. 


[இதனடீயிற்‌ கண்ட சொற்கள்‌ சமிழ்ப்‌ பெயர்களாக இல்லை, 
ஆங்லெ முதலிய பிறமொழிப்‌ பெயர்களாக இருக்‌ 
கின்றன. மேலும்‌, அவை நூற்றுச்குத்‌ சொண்ணூற்‌ 
றொன்ப விழுக்காடு அங்கை எழுத்தால்‌ எழுதப்‌ 
பெற்றிருக்ன்றன. இது முறையா? தகுமா? என. 
எண்ணவேண்டிய காலம்‌ வர்துவிட்டது. இப்போறு 
தமிழ்மொழி முதலிடம்‌ பெற்று ஆட்சிமொழியாய்த்‌ திகழ்‌ 
இன்ற து. ஆங்லெமும்‌ படிப்படியாய்‌ மறையும்‌ நிலை எய்து 
இன்றத. எனவே, அப்‌ பிறமொழிப்‌ பெயர்களைச்‌ 
தமிழ்ப்‌ பெயர்களாக இன்றே மாற்றித்‌ தமிழ்‌ எழுத்துக்‌ 
களால்‌ அமைத்தல்‌ ஈன்றென எடுத்துரைத்தலும்‌ வேண்‌ 


டுமா 2] 
அகஸ்தியர்‌ ஆஸ்ரமம்‌ ஆர்யபவனம்‌ எதிராஜ்‌ நிசே சனம்‌ 
அட்லெயிட்‌ ஆனந்த ஆஸ்ரம்‌ எதிராஜ்‌ பவனம்‌ 
அத்தியாலயா ஆனர்த சாதன்‌ எவர்‌ இரீன்‌ 
அத்ரியா ஆனந்த நிலயம்‌ எவர்‌ ஜாய்‌ 
ண்‌? ஹவுஸ்‌ ஆனந்த பவனம்‌ ஓயிட்‌ ஹவுஸ்‌ 
அயோத்யா ஆனந்த லாட்ஜ்‌ கசூரினா 
அரபிர்தகோஷ்‌ ஆனந்த விலாஸ்‌ கணபதி லாட்ஜ்‌ 
ஆஸ்ரமம்‌ ஆஸ்டன்‌ கணேல்‌ மந்தர்‌ 
அர்த்தநாரி அஜ்மீர்‌ கதீட்ரல்‌ ஹவுஸ்‌ 
அஜந்தா இண்டோ பிரபா கந்த பவன்‌ 
அக்ஷய மந்திரம்‌ இந்தியா ஹவுஸ்‌ கமல விலாஸ்‌ 
ஆஞ்சநேய விலாஸ ஈஸ்வர்‌ பாக்‌ கமலாலயம்‌ 
ஆரியஸ்தான்‌ ஈஸ்வர்‌ ஹவுஸ்‌ கலியாண விலாஸ்‌ 
ஆரோக்ய வில்லா உட்கோட்‌ கல்பத்ருமம்‌ 
ஆர்க்காட்‌ ஹவுஸ்‌ உட்லேண்ட்ஸ்‌ கல்யாண்‌ 
ஆர்க்கே ஹவுஸ்‌ உஷா கல்யாண்‌ ரங்கம்‌ 


10 


கற்பகம்‌ 
கனகதாசர்‌ 
கனக விலாஸ்‌ 
கஐலட்சுமிலிலாஸ்‌ 
காட்‌ செண்ட்‌ 
காதம்பரி 
காந்தி 
வா 
காம்ஸ்வ ரன்‌ 
காயத்ரி 
சகாரிலி 
இறங்ஸ்லி 
இரசென்ட்‌ வில்லா 
இரிசோனியா 
கிரிதா விலாஸ்‌ 
இரின்வுட்‌ 
கிருபா விலாஸ்‌ 
கிருஷ்ண பவன்‌ 

] விஹார்‌ 
இரேஸ்‌ காட்டேத்‌ 
குக நிலையம்‌ 
குகானர்த மிலையம்‌ 
குட்டிராம்‌ 
குமார சாதனம்‌ 
குமார பவனம்‌ 
குரு ரெஹம்‌ 
குரு கிருபை 
குரு பவனம்‌ 
குரு விஜயம்‌ 
கெங்க விலாஸ்‌ 
கெஸ்விக்‌ ஹவுஸ்‌ 
கெயித்னஸ ஹால்‌ 
கென்சிங்டன்‌ 
கேசரி குட்டிராம்‌ 


கேசவ பாக்‌ 
கேனன்பரி 
கோகர்ஜன்‌ 
கோகில விலாஸ்‌ 
கோனார்‌ 
கோகுலம்‌ 
கோகுல விலாஸ்‌ 
கோசலா 
கோகன்‌ 
கோபால 4 
இருஷ்ணவிலாஸ்‌ 
கோபால்‌ பாக்‌ 
கோபிராத விலாஸ்‌ 
கோமள நிவாஸ்‌ 
கோமள விலாஸ்‌ 
கோல்ட்‌ ஸ்டோன்‌ 
கோவர்‌ த்தன்‌ 
கோவிந்த கிருஹம்‌ 
கோவிந்த விலாஸ்‌ 
க்ருஷ்ண பவன்‌ 
க்ருஷ்ரை ரங்கன்‌ 
க்ருஷ்ண ராஜ்‌ 
க்ருஷ்ண வில்லா 
க்ருஷ்ணா 
'சகுந்கலா 
சங்கர விலாஸ்‌ 
சங்கராலயம்‌ 
சடகோப கிலையம்‌ 
சடகோப மந்த்ரம்‌ 
சதாவெ நிலையம்‌ 
சத்திய ஆலயா 
சத்திய பவன்‌ 
சத்திய ஹவுஸ்‌ 


சந்தான விலாஸ்‌ 


* இல்லப்பெயர்‌ அகரவரிசை 


சந்திர பவனம்‌ 
சர்திர பாக்‌ 
சந்திரிகா 
சபர்மதி 
சபாபதி நிலையம்‌ 
சம்பத்‌ நிலையம்‌ 
சம்பந்த விலாசம்‌ 
சா ஜோ 
சரஜியா 
சரசுவதி கார்‌ 
டென்ஸ்‌ 
சரசுவதி நிவாஸ்‌ 
சரசுவதி விலாஸம்‌ 
சரவண பவன்‌ 
சரோஜா 
சன்‌ செட்‌ 
சன்‌ பிம்‌ 
சன வியூ, 
சாந்திரிகே கன்‌ 
சாம்பசிவம்‌ 
சாய்வில்லா 
சாரண்டோ 
சாரதி 
சாவித்திரி விலாஸ்‌ 
சித்சாலா 
சித்தாசிரியன்‌ 
சித்ரகதேம்‌ 


த்ர கூடம்‌ 


சியாமளா 

சில்வர்‌ டேல்‌ 
சிவகங்கா ஹவுஸ்‌ 
சிவகாமி விலாஸ்‌ 
சிவகாமு விலாஸ்‌ 
சிவடேல்‌ 


பிறமொழிப்‌ பெயர்‌ வரிசை 


இவ மம்‌ தி ர்‌ 
சிதா 
சீதா விலாஸ்‌ 
சி வியூ 
சுகு விலாஸ்‌ 
சுகர்சனம்‌ 
சுதர்மா 
சுந்காகம்‌ 
சம்கா சேனா 
சுந்தர நிலையம்‌ 
சுந்தா பவன்‌ 
சுந்தர விலாஸ்‌ 
சுபோதயா 
சுப்ரமண்ய விலாஸ்‌ 
சுரபி 
சுவதந்திரியா 
சுவர்ண நிலையம்‌ 
சுவர்ண புரி 
சுவர்ணா 
சுவர்ணா பாக்‌ 
சுவஸ்திகா 
சுவாமிசாத விலாஸ்‌ 
செங்குந்தர்‌ 
மேன்ஷன்‌ 
செந்தி விலாஸ்‌ 
செல்காட்‌ 
சேது பவன்‌ 
சேவா சாதன்‌ ' 
செளந்தர்ய மஹால்‌ 
செளந்தர்ய விலாஸ்‌ 
செளபாக்யம்‌ 
ஞான மந்திர்‌ 
ஞான விலாஸ்‌ 
டாங்க்‌ வியூ 


11. 


டிரினிட்டி. ஹவுஸ்‌ பேசன்‌ 


டல ஷி 
ஸ்‌ அல்கு 
டெம்பிள்‌ கார்டன்ஸ்‌ 
டெஸ்‌ ஹவுஸ்‌ 
டெல்‌ஃபி 
டேர்‌ ஹவுஸ்‌ 
தண்டி. விலாஸ்‌ 
தீர்ம சாதன்‌ 
கர்ம விலாஸ்‌ 
தர்மா 
தனலட்சுமி 
தன்வர்த்ரி 
தாண்டவ பாக்‌ 
தாண்டவ ஹவுஸ்‌ 
தி. ஈட்ஷெல்‌ 
தி. முபூஸ்ஸ்‌ ஹால்‌ 
ஜெம்‌ 
துவாரகா 
அளசி நிவாஸ்‌ 
தூளி விலாஸ்‌ 
தேவூ நிலையம்‌ 
தேவதத்தா 
தேவி விலாஸ்‌ 
நடராஜ விலாஸ்‌ 
நடன விலாஸ்‌ 
நர்மதா 
காராயண மந்த்ரம்‌ 
நாராயண விலாஸ்‌ 
நிகுஞ்ச மந்திர்‌ 
நியூ ப்ளேஸ்‌ 
நீல வில்லா 
நீலா 


நேத்ரவதி 


பக்த மந்திர்‌ 
பக்க ரங்கம்‌ 
பக்தி விலாஸ்‌ 
பங்கஜ விலாஸ்‌ 
பஞ்சாதம்‌ 
பத்ம விலாஸ்‌ 
பத்மாலயா 
பத்மினி 
பத்ரிகாஸ்ரமம்‌ 
பம்மல்‌ ஹவுஸ்‌ 
பம்மல்‌ லாட்ஜ்‌ 
பர்மா க௩ட்டேத்‌ 
பழனி பவன்‌ 
ஃபவுில்ட்டன்‌ 
பாரதி விலாஸ்‌ 
பாக்கிய விலாஸ்‌ 
பாம்‌ குரோவ்‌ 
பார்க்‌ வியூ 
பார்ம்‌ ஹவுஸ்‌ 
பார்வதி நிவாஸ்‌ 
பால விலாஸ்‌ 
பிக்கன்‌ ஃபில்ட்‌ 
பீஸ்‌ காட்டேஜ்‌ 
புவனேஸ்வரி 
புளுபெல்ஸ்‌ 
புஷ்பவனம்‌ 
புஜங்க விலாஸ்‌ 
மா 
பெட்‌ஃபோர்டு 
ஹவுஸ்‌ 
பெயர்‌ லின்ச்‌ 
ஃபெயர்‌ வியூ 
பேங்களூர்‌ வில்லா 


12 


பொன்‌ விலாஸம்‌ 
பொன்னு விலாஸ்‌ 
ப்ருந்தாவனம்‌ 
கார்டன்ஸ்‌ 
ப்ருக்காவன்‌ 
ப்ரான்சன பாக்‌ 
ப்ரிட்ஜ்‌ ஹவுஸ்‌ 
ப்யோமாலயா 
ப்ரேமா 
ப்ளவர்‌ குரோவ்‌ 
மகா கணபதி 
விலா ஸ்‌ 
மகாதேவ விலாஸ்‌ 
மகா லட்சுமி 
பவனம்‌ 
மங்கள்‌ பவன்‌ 
மங்களாம்பிகா 
விலாஸ்‌ 
மாணி பவன்‌ 
மாணி மோஹன்‌ 
க்‌ 
மந்திரா 
மந்திர்‌ மந்திர்‌ 
மயூர விலாஸ்‌ 
மலபாரி ஹவுஸ்‌ 
மனோஹரா 
மனோரமா 
மனோன்மணி விலாஸ்‌ 
மாதவ மர்திரம்‌ 
மாருதி கிலையம்‌ 
மாலதி .. 
மான்றிச்‌ ஹவுஸ்‌ 
மான்ரீர்‌ 
மீனாட்சி பவன்‌ 
மீனாட்சி விலாஸ்‌ 


மீனாம்பிகா 
முக்கா கார்டன்ஸ்‌ 
முத்துக்குமார்‌ 
முரளி 
முராரி வாஸ்‌ 
முருகன்‌ வில்லா 
மூர்த்தி விலாஸ்‌ 
மேளா 
மோஹன விலாஸ்‌ 
மே T னை 
யசோதா 
யேோகபவன்‌ 
ரங்கராக நிவாஸ்‌ 
ரங்க பவன்‌ 
ரங்க மந்திரம்‌ 
ரங்க விஜயம்‌ 
ரங்க விஹார்‌ 
ரங்க விலாஸ்‌ 
ரங்ககாதன்‌ 
ரங்கஸ்தான்‌ 
ரஞ்சனி 
ரத்ன விலாஸ்‌ 
சமணாஸ்ரமம்‌ 
சமணாலயம்‌ 
ராகவ நிலையம்‌ 
ராகவ வில்லா 
ரா தாகிருஷ்ண 
பவன்‌ 
சாதாகிறாஷ்ண 
விலாஸ்‌ 
ராதா நிவாஸ்‌ 
ராமச்சம்‌ திர நிலையம்‌ 
ராம நிவாஸ்‌ 
சாம பவனம்‌ 


இல்லப்பெயர்‌ அகரவரிசை 


சாமாகனம்‌ 
சாமலட்சமி விலாஸ்‌ 
ராம விலாஸ்‌ 
ராமாஸ்ரமம்‌ 
ராமாணுஐ. நிலையம்‌ 
ராமேஸ்வர வில்லா 
சாம்கார்‌ 

ரசம்‌ நிவாஸ்‌ 

ராம்‌ மோஹன்‌ 
சரம்‌ ராம்‌ 

ராய்‌ வில்லா 

ராஜ்‌ மஹால்‌ 

ராஐ க்ருஹம்‌ 
சாஜசுந்த்ர நிலையம்‌ 
ராஜ பவன்‌ 
ராஐாத்ன விலாஸ்‌ 
ராஜேந்திர விலாஸ்‌ 
ரிஷிகேஷ்‌ 

ரிவர்‌ வியூ 
ருக்மணி பாக்‌ 
ரெஸ்ட்‌ ஏபிட்‌ 
ரேடியோ வியூ 
ரோஸ்‌ காட்டேஜ்‌ 
சோஸ்லெண்ட்‌ 
ரோஸ்லின்‌ 
ரோஸ்வில்லா 
ரோஸ்வுட்‌ 
லட்சுமிகா 

லட்சுமி கிருஹா 
லட்சுமி நிவாஸ்‌ 
லட்சுமி பவன்‌ 
லட்சுமி விலாஸ்‌ 
லட்சுமி வியூ 
லட்சுமி வீடு 


பிறமொழிப்‌ பெயர்‌ வரிசை 


லலிதா சாதன்‌ 
லலிகா விலாஸ்‌ 
லாக்ஷஹி ஹால்‌ 
லாயிட்‌ அவெனியு 
லேக்‌ விய ' $ 
லோகநா த வில்லா 
லோட்டஸ்‌ 
வசந்தம்‌ ்‌ 
வசந்த விலாஸ்‌ 
வச்சலா 
வரலட்சுமி விலாஸ்‌ 
வல்லபை 
வாசந்திகா 
வாசுதேவ கிலையம்‌ 
விசாலாட்சி 
வித்யோதயா 
விநாயக விலாஸ்‌ 
விமல விலாஸ்‌ 
விமலா 

விரஜா 

விஸ்வ விலாஸ்‌ 
விஷ்ணுப்ரியா 
விஷ்ரம்‌ 

விஜயா 

வெங்கட வில்லா 
வெங்கடேஸ்‌ வீலாஸ்‌ 
வெல்லஸ்லி 
வெஸ்ட்‌ மாக்‌ 
வேணு மஹால்‌ 


வேத விலாஸ்‌ 
வேச வில்லா 
ஐம்‌ 

மம சின 
ஐயா 

ஐயா மேன்ஷன்‌ 
ஜாய்‌ ஃபார்‌ ஜாய்‌ 
ஜானகி பவன்‌ 
ஜானகி விலாஸ்‌ 
ஜெய மங்கலம்‌ 
ஜெயலட்சுமி 
ஜோதி பாக்‌ 


ஸ்ரீராம நிவாஸ்‌ 
ஸ்ரீராமா.நுஜம்‌ 


ஸு 


18 


ஸ்ரீராம பவனம்‌ 

ஸ்ரீவத்ஸம்‌ 
வாஸ்‌ ' 

ஸ்ரீகிவாச பாக்‌ 


ப்ரீரிவாசன்‌ 


ஸ்ரீகிவாஸ்‌ 

ஷக்தி விலாஸ்‌ 
ஷண்முக லாட்ஜ்‌ 
ஷண்முக விலாஸ்‌ 
ஷெண்பகம்‌ 
ஸாந்தி 

ஸார்தி குஞ்சா 
ஸாந்தி நிவாஸ்‌ 
ஸாந்தி பவன்‌ 
ஹம்ஸா 
ஹரித்துவார்‌ 
ஹரிரிவாஸ்‌ 
ஹரிராமர்‌ 
ஹரிஹரன்‌ 
ஹஸ்தி சைலா 
ஹார்‌ லோவா 
ஹெவிட்ரி 
ஹோப்‌ காட்டேஜ்‌ 
ஹோப்‌ வில்லா 


ம்‌ ஹோம்‌ பார்க்‌ 


ஹோம்‌ ஸ்டெட்‌ 


மன்பதையெல்‌ லாந்தமிழால்‌ வாழ வேண்டும்‌ ; 


மல்குபெயர்‌ செந்தமிழாய்‌ மலர வேண்டும்‌ : 
அன்பகமாய்த்‌ நமிழரகம்‌ தமிழ ணிந்து, 

அங்காடித்‌ தெருப்பெயர்கள்‌ தமிழே யாடு, ' 
இன்ப நிழற்‌ பூஞ்சோலை கல்விச்‌ சாலை 

இயலிசைரசா டகமேடை கோயி லெல்லாம்‌ 
சென்றமிழே ஈடம்புரியத்‌ தமிழ ராட்சி 

செந்தமிழின்‌ ஆட்சியெனக்‌ திகழ்வ தென்றோ? 

_புத்தமணி. 


THE PROGRESSIVE PRINTERS, MADRAS. 


